மு. இரா. காந்தி 

தமிழ்‌ இசைப்‌ பாடகர்‌, 
23/12, மரக்காரநஞ்சப்ப கவுண்டர்‌ வீதி 
கோய்‌ வ தன சீ. 1, 


INI 


BALA SANYA 


OR 


MANIMEKHALAI 


WHAT 1S GOD BUT LOVE! 


The Boast of Heraldry, the pomp of power 
Await alike the inevitable hour 

Religion, (which is but truth and Ahimsa) 
ls alone eternal and real. 


MANIMEKHALAi 
Leads the world to that Path. 


Witness the immortal lesson unfolding on the 
screen. 


SYNOPSIS. 


Mysterious are the ways of the Almighty. 
Incidents trivial in themselves shape ones 
destiny. Born as the daughter of Madhavi, a 
Devadasi, the unsophisticated MANIMEKHALAI 
took life to be one glorious song. But:like Lord 
Buddha she discovers one fine morning that 


2 


things are not what they seem. The saving of 
the dove, wounded by the hunter's arrow, through 
the intervention of a Buddha Bikshu, opens her 
eyes. She realises that happiness as commonly 
understood is a mirage. True happiness lies in 
following the tenets of Buddha, viz; divine love 


and ahimsa. 


Spurning the advances of the Chola Prince, 
Udayakumar and the lure of pleasure held out 
by her grand-mother, Manimekhalai with the aid 
of the Goddess Manimekhalai obtains the never- 
emptying AKSHAYA PATRAM and starts poor 


feeding on aflarge scale. 


The Prince blind with passion follows the 
girl like a leach and was ultimately murdered by 
the husband of Kayachandikai by a mistake. 
Charged with the murder of the Prince and after 
being molested by. the enraged and bereaved 
Queen, Manimekhalai was in the end released 
by the repentent King and Queen after witnessing 
her spirituai greatness. 

The path was at last clear. Saint Aravana 


Adigal, the head of a Buddhistic monastery 
initiated her into the sacred order of “Buddha 


Bikshunis’. 


Life is a festival only to the wise. Manime- 
khalai was wise and so she took the right path. 


‘She endevoured and reached self-realisation the 


highest aim of all religions, whether it is 
Buddhism, Hinduism,  Mohammadanism or 
Christianity and thereby manifesting to the world 
that lowly birth is no bar to spiritual salvation. 


பாலசந்யாசினி 
அல்லது 


மணிூமகலை 


கதை சுருக்கம்‌ 
அன்பே தர்மம்‌ ! 
உலக மதங்க எனைத்தும்‌ ஒரே தேவனையே 


வழிபடுகன்‌ றன கண்ணனின்‌ கீதையும்‌ அதுவே ! 
அதுவே * அஹிம்ஸா பரமோதர்மம்‌ ' எனப்படுவது. 


மணிமேகவல '' 


அந்த தர்ம வழியை உலகுக்குக்‌ காட்டுகிறது 
அவற்றை வெள்ளித்‌ திரையில்‌ காணுங்கள்‌ ! 


ஆ அிரிப்டூம்‌ பட்டிணத்தில்‌ திருக்கடையூர்‌ மாதவியின்‌ மகள்‌ 

மணிமேகலை, தன்‌ தோழிகளுடன்‌ ஒரு நாள்‌ தோட்டத்தில்‌ 
விளையாடிக்கொண்டிருக்கையில்‌ ஒரு வேடன்‌ அம்பால்‌ ௮. 
பட்ட ஒரு புரு அவள்‌ முன்‌ விழுகிறது. அதை அவள்‌ கையி 
லெடுத்தவுடன்‌ அதையடித்த வேடன்‌ அதைப்‌ பெறுவதற்காக 
ஓடி வருகறான்‌. அதே சமயம்‌ ஒரு புத்த சன்யாசியும்‌ அங்கே 
வந்து “ அதை அவனிடம்‌ கொடுத்துவிடாதே ” என்று தடுத்து 
மணிமேகலைக்கு ஜீவஹிம்ஸையின்‌ கொடுமையையும்‌, ஜீவசேவை 


5 


யின்பத்தையும்‌ விளக்கிக்‌ காட்டி, புத்தர்‌ பெருமானின்‌ கருணே 
மதத்தைப்‌ பற்றியும்‌ சொல்லுகிறார்‌. 


குழந்தை மனதுடன்‌ ஆடல்‌ பாடல்களில்‌ லயிந்திருந்த மணி 
மேகலையின்‌ இளகெஞ்சத்தில்‌ அந்தச்சம்பவம்‌ ஒருபெரிய கிளர்ச்சி 
செய்துவிடுகிறது. தானும்‌ புத்த சங்கத்தில்‌ சேர்ந்து அஹிம்ஸை 
மதத்தை ஜனங்களிடம்‌ பரப்பவேண்டுமென்‌ று முடிவு செய்கிறாள்‌. 
ஒருகாள்‌ அவள்‌ தன்‌ தோழி சுதமதியுடன்‌ மலர்‌ கொய்வதற்காக 
உபவனம்‌ என்ற பூங்காவிற்குப்‌ போனபோது, சோழநாட்டு இள 
வரசன்‌ உதயகுமாரன்‌ அவளைக்‌ கண்டு காதல்‌ கொள்கிறான்‌. 
ஆனால்‌ மணிமேகலையை நேரில்‌ கண்டு பேசக்கூட முடியாமல்‌ 
திரும்புகிறான்‌. 


பூக்கொய்துகொண்டு திரும்பிய மணிமேகலையும்‌, தோழியும்‌ 
மணிமேகலா என்னும்‌ தெய்வத்தில்‌ நகரத்து ஸ்மசானமான 
சக்ரவாளத்‌ தோட்டத்திற்கு அனுப்பப்படுகிறார்கள்‌. பொழுதாகி 
விட்டதால்‌ இருவரும்‌ அங்கேயே இரவைக்‌ கழிக்க முடிவு செய்‌ 
கிறார்கள்‌. நடு இரவில்‌ மணிமேகலா தெய்வம்‌ தோன்றி மணிமே 
கலையைத்‌ தூக்கிச்‌ சென்று மணிபல்லவம்‌ என்ற ஜன சஞ்சார 
மற்ற தீவில்‌ விட்டுவிடுகிறாள்‌. அங்கு மணிமேகலை தன்‌ பூர்வ ஜன்ம 
வரலாற்றைப்பற்றி அறிவதுடன்‌, எந்த மனிதரும்‌ கண்டிராத புத்த 
பீட தரிசனம்‌ பெறுகிறாள்‌. அதோடு எடுக்க எடுக்கக்‌ குறையாமல்‌ 
அமுது சுரக்கும்‌ அக்ஷபபாத்திரமும்‌ அவளுக்குக்‌ கிடைக்கிறது. 
மணிமேகலா தேவி உபதேசித்த மந்திரத்தின்‌ உதவியால்‌ காவிரிப்‌ 
ம்‌ பட்டிணம்‌ போய்ச்‌ சேருகிறாள்‌. அங்கு புத்தமடத்‌ தலைவர்‌ 
அரவணடிகள்‌ என்றபெளத்த பிூமவை தரிசித்து அவரிடமிருந்து 
ஞானபோதம்‌ பெறுகிறுள்‌. 


இளவரசன்‌ உதயகுமாரனுக்காக, மணிமேகலை மனதை, உலக 
இன்பங்களில்‌ திருப்ப முயல்கிறாள்‌ அவள்‌ பாட்டி சித்ராபதி, 


6 


த 


ஆனால்‌ மணிமேகலை தன்‌ நகைகளை யெல்லாம்‌ கழற்றி யெறிந்து 
அப்போதே சம்யாசினி வேடம்‌ பூண்கிறாள்‌. அந்த வேஷத்திலும்‌ 
இளவரசன்‌ அவனைப்‌ பின்தொடர்ந்து தன்காதலைவெளியிடுதிறான்‌ , 
மணிமேகலை அவனைத்‌ திருப்பி அனுப்பிவிடுகிறாள்‌.. ஆனால்‌ அவன்‌ 
மறுபடி. வந்து தன்னைத்‌ தொந்திரவு செய்யக்‌ கூடுமென்று காய 
சண்டிகை யென்ற கந்தர்வ ஸ்த்ரீவேஷம்‌ பூண்டு தன்‌ அக்ஷய பாத்‌. 
திரத்தைக்‌ கொண்டு ஏழைகளுக்கு அமுது வழங்கி வருகிறாள்‌. 


அந்த காய சண்டிகை என்பவள்‌ சாபத்தினால்‌ “யானை ப்பி! 
என்ற வியாதியை யடைந்து திரிந்தவள்‌. மணிமேகலை.பின்‌ அஆ 
பாத்திர அழுதால்‌ அந்த வியாதி தீர்ந்து சாப விமோசனம்‌ பெற்ற: 
வள்‌. அவள்‌ கணவனான கந்தர்வன்‌ அவளைத்‌ தேடிக்கொண்டு 
வருகிறான்‌. அப்போது தன்‌ மனைவி வேஷத்திலிருக்கும்‌ மணி 
மேகலையைக்‌ கண்டு அவளே தன்‌ மனைவி என்று எண்ணி விடு 
கிறான்‌. அந்த சமயம்‌ மாறுவேஷத்திலிருப்பது மணிமேகலைதான்‌ 
என்று அறிந்துகொண்ட இளவரசன்‌ அவளைத்‌ தேடிவந்து பேசு 
கிறான்‌. அதைக்‌ கண்ட கந்தர்வன்‌ தன்‌ மனைவியே அப்ங்டி இன்‌ 
ஜனொருவனுடன்‌ தவறாக நடந்து கொள்வதாக எண்ணிவிடுகிறான்‌. 
அவளைத்‌ தண்டிக்க எண்ணிப்‌ பீன்பற்றி அவள்‌ தங்கியிருக்கும்‌ 
கோவிலில்‌ போய்‌ காத்திருக்கிறான்‌. தெய்வச்‌ செயலாக மணி 
மேகலையைத்‌ தேடிவந்த இளவரசனை கந்தர்வன்‌ கொன்றுவிடு 
கிரறுன்‌. இளவரசன்‌ இறந்ததற்கு மணிமேகலைதான்‌ காரணமென்று 
சோழ மன்னன்‌ அவளைச்‌ சிறையிலிடுகிறான்‌. மகன்‌ இறந்ததற்‌ 
காகப்‌ பழிவாங்க எண்ணி சோழ அரூ ஒரு துன்மார்க்களை மணி 
மேகலையிடம்‌ அனுப்புகிறாள்‌. ஆனால்‌ அவளுடைய தூய ஆத்ம 
சக்தியால்‌ அந்த துன்மாக்கன்‌ தோல்வியடைகஇிருன்‌. சோழனும்‌ 
அரசியும்‌ அவளிடம்‌ மன்னிப்புக்‌ கோருகிறார்கள்‌. 


அவர்களுக்கு . நற்புத்தி போதித்து மணிமேகலை வஞ்சிமா 
நகருக்குச்‌ சென்று கண்ணகி தேவியைச்‌ சந்திக்கிறாள்‌. சோழன்‌ 


| 
த ர 0... .ூ,ி;, 


அ, 


[ 
ர்‌ 


இந்திரவிழா நடத்துவதில்லை யென்று முடிவுசெய்கிறுன்‌. அதனால்‌ 
தெய்வகோபம்‌ தோன்றி காவிரிப்பூம்‌ பட்டிணம்‌] சமுத்திரத்தால 
அழுிக்கப்படுகிறது. 


வஞ்சிமா நகரிலிருந்து காஞ்சிபுரத்திற்கு வந்த வக தத்‌ 
அங்கு புதிதாக புத்தமடம்‌ ஸ்தாபித்திருந்த ப்‌ ரதத ௪ம்‌ 
இத்து புத்த சங்கத்தில்‌ ஒரு பிக்ுணியாகச்‌ சேர்ந்து த 
தர்மப்‌ பிரசாரம்‌ செய்து முடிவில்‌ புத்த பகவானின்‌ த அறாள 
பெறுகிறாள்‌. 


14 15 16 17 18 19 


pS 


பாலசந்யரசினி 


அல்லது 


மணிமேகலை 


பாட்டூகள்‌ 


மணிமேகலை 


என்ன சொல்வேன்‌ மாநில அழகனை 
இறைவன்‌ அருளிய வாழ்வினி லினிமையை(என்ன) 1 


வானுயர்‌ மாமலை ஆயிரமிங்கே 

மணிகள்‌ கரைபுளும்‌ நதிகளுமிங்கே— வெளி 

காணாத தீங்கனி மலா்‌ மாங்கள்‌--இதோ 

காணீர்‌ மனோகரச்‌ சோலைகளும்‌--இளக்‌ 

தென்றல்‌ தவழும்‌ தடமே 

தோகை மயில்கள்‌ ஆடவுமின்னிசை 

திங்குயில்‌ பாடவும்‌ ப சவசமாகும்‌ 

செவி விழிகள்‌ பேரானந்தம்‌ (என்ன) 


மணிமேகலை 


இராகம்‌--௪ரஸ்வதி] (தாளம்‌--ஆதி 
மனம்‌ கலங்குவதேன்‌ தனியே எந்தன்‌ 
விளையாட்டு களிலும்‌ நாட்டமின்றி எனது (மனம்‌) 
முனைந்து எனதுடல்‌ நலமேயடைய 
பூஜைவினை புரிய புண்யமின்றி எனது (மனம்‌) 
கள்ள வாழ்விலெனை த்‌ தள்ள வரும்‌ 
சதிகாரரைக்‌ கண்டவள்‌ போல்‌ நடுங்கி 
உள்ள மசனில்‌ வீணாசை காட்டும்‌ பொய்‌ 
உலகப்‌ பழக்க வழக்கங்களிலும்‌ (மனம்‌) 2 


மணிமேகலை 
விளையாட்டில்‌ ஏனோ மனமே 
வீண்‌ காலம்‌ போக்காதே இனமே 
அறியாத செய்கை இதுவே மனிதர்‌ 
ஆடஅமே பாட லுமே புவிமேல்‌ 
நலமான அந்தியுடனே 
நாடிடுமே மாயிருளே அதபோல்‌ 
நிலமேல்‌ சுகத்தில்‌ அயர்‌ தான்‌--என்றும்‌ 
்‌ நிழல்போலக்‌ கூடல்கண்டும்‌ அந்தோ 
| 
| மணிமேகலை 
கண்ணூ---உன்னை நான்‌ காணும்‌ 
பாக்கியமிலேன்‌ அன்னையே 
வனிதாமணி நீ. ஒரு தெய்வமென்றே 
வானுலகும்‌ புகழும்‌ 
| அல்லொடு பகலும்‌ உனையே எண்ணி 
1 அழல்‌ மெழுகா மென்னுளம்‌ 
அச்சோ அச்சோ என்னே புகழ்வேன்‌ 
அறியஅ உன்‌ பெருமையம்மா 
நின்‌ கற்பை எண்ணி கண்ணீர்‌ பெருக 
நனையும்‌ இம்‌ மலர்கள்‌ 
ஆசை கொள்ளும்‌ மணமல்லிகை: மாலை 
அணிவேன்‌ வந்தருளே மாலை 
மணிமேகலை 


இராகம்‌-— பந்துவராளி! 


பல்லவி 
நித்திசையிலும்‌ பயமுண்டோ 
அனுபல்லவி 


ருத்திரன்‌ கருணா ஸமுத்திர னன்றே 


சரணம்‌ 


(விளை) 


(விளை) 


(விலை) 3 


(கண்‌) 


(கண்‌) 
(கண்‌) 4 
[தாளம்‌-—ஆதி 


(சித்தி) 


அத்தன்‌ அசுத்த வைம்வபூத ஜட த்தை 
யெரித்த மஹேஸ்வரன்‌ சங்கரனிங்ருக்க (நித்தி) 5 


i 
| 
10 11 12 13 14 15 1517 * 19 இ 


10 


மணிமேகலை 
சொப்பனமோ இதென்ன விந்தை தெய்வ 
சோதனையோ இனி என்‌ செய்வேன்‌ 
எப்படி வந்தேன்‌ இந்தத்‌ தீவில்‌ 
எனக்கார்‌ துணை தனி எங்கு செல்வேன்‌ 
அற்புத தெரிசனங்‌ சாண--- என்ன 
அருந்தவம்‌ புரிந்தகேனே பேதை 
அற்ப மெனை வலியவந்து--தடுத்தாண்டருள்‌ 
பெருமை இதோ 
தாமத இருளும்‌ மறைந்து உள்ளத 
தாமசையருளின்‌ மலர்ந்து 


அய்மைபெற உன்னருள்‌ வேண்டும்‌ என்றும்‌ 


நான்‌ மறவேன்‌ பிறவி வேண்டேன்‌. டூ 


மணிமேகலை 
கண்டேன்‌ வானவர்‌ காணா காட்ட 
கருணை பொழியும்‌ இருவிழியும்‌ இளநகையும்‌ (கண்‌) 
கொண்டேன்‌ அனந்தம்‌ பிறவி பிணியொழிய 
கோடி காலம்‌ செய்த கொடுவினை யகலவும்‌ (கண்‌) 
ச.த்தியமூட னறமும்‌ சாந்ததவள நிறமும்‌ தவழ நாற்புறமும்‌ 
சர்வ ஜீவ கருணாமூர்‌ த்தியை ஜன்மம்‌ கடைத்தேற கண்ணார 
(கண்‌) 7 
மணிமேகலை 
ஆனந்தமே-— யார்க்கும்‌ கடைக்குமோ 
அக்ஷய பாதா மிதாருக்கும்‌ சொந்தமே (ஆன) 
பாவனமான பாத்ர மிதாகும்‌ 
பரமனின்‌ னருளால்‌ இடைத்த்துமாஞும்‌ 
பாரில்‌ நம்‌ பாசக்யமே-— பாரில்‌ நம்‌ பாக்யமே 
பலித்தது சிலாக்யமே 
பாவமெல்லாம்‌ அரும்பத மெல்லாம்‌ தரும்‌ 
அக்ஷய பாத்சமிதாருக்கும்‌ சொந்தமே (ஆன) 8: 


11 


மாதவி 
தேடியும்‌ காணேன்‌ வாடினேன்‌ வருந்தி 
செல்வக்‌ குமாரியை மணிமேகலையை (தேடி): 
வீடல்லதோர்‌ கடை வீதியு மறியாள்‌ 
விந்தை ஐந்தாழேமழு தினங்களாய்‌ எங்கெங்கும்‌ (தேடி) 
அவள்‌ பிரிவொருகணம்‌ ௪ூயேன்‌ சென்றாள்‌ 
அறிவார்‌ எவருமில்லை என்‌ நெஞ்சம்‌ 
கவலையென்‌ சொல்வேன்‌ காரிருள்‌ சூழும்‌ 


கானில்‌ மயங்கனளோ என்‌ செய்வேன்‌ (தேடி) 9 
அரவண அடிகள்‌ 
இராகம்‌-— ஷண்முக ப்பிரியா] [தாளம்‌-—.ஆதி 
பல்லவி 


ப.ரவுமெய்‌ அறம்‌ நிறைந்‌ தாழ்க்கு 

பரந்தது தூய பெளத்த தர்மம்‌ தேவரும்‌ 
அனுபல்லவி 

பருவமதிலும்‌ ஐம்புலனை வென்‌ றவர்‌ 

பாவையர்‌ நினைவு மன த்தும்‌ ௮அகன்றவர்‌ (ப.ரவு) 10 
மணிமேகலை 

இதில்‌ பாவி ஏன்பிறந்‌ தேனே 

அவனி மீது அன்பு இலாத 

தாசி யென்பார்‌—தானிழிவாய்‌ (பாவி) 

காயம திங்கு தங்குவது மேது 

இதோர்‌ நாள்‌ அழிவதாமே 

மணிபணி பூண்கள்‌ மனோன்‌ மயக்காகுமே 

மாயம்‌ வேறிதிலே தான்‌--யாதிவை பாகி) 


ஆடவர்‌ மனம்‌ அடிமைகொள்‌ பலவாம்‌ 


ஆடம்பமங்களைச்‌ செய்வார்‌ 
ஆய்ந்திடில்‌ யாவையும்‌ அருளை அழிக்கும்‌ 
ஆரிருள்‌ நரகத்தில்‌ சேர்க்கும்‌ 


12 


அருளாளன்‌ பதநினைவை ஒழித்து வீண்‌ 
அழகு செய்தலை மிதன்‌ மேல்‌ 
ஆயுட்‌ காலம்‌ அழிய விடுவதேன்‌ 
அகற்று-—இவற்றை_— நீயே (பாவி) 11 
மணிமேகலை 
விருத்தம்‌--ராகம்‌--கேதாரகெளளம்‌ 
மாசின்றி குலமாதர்‌ மனங்குளிரக்‌ 
கணவருடன்‌ வாழ வேண்டின்‌ 
காசினியில்‌ மானமுடல்‌ காசுக்கு 
விற்றுயிரைக்‌ கார்க்கும்‌ அற்ப 
வேகியர்க ளிழிகுலமு மிழிதொழிலும்‌ 
வேரறவே விழ வேண்டும்‌ 
ஈசனருட்‌ படைப்பிலொரு ஜாதி இதற்இல்லை 
உளதென்‌ அரைப்பார்‌ வஞ்சர்‌, 12 
மணிமேகலை 
பிகார்‌. -பிகூரர்தேடு--பிஷார்தேகு 
ஆதிரை என்ற அம்மையின்‌ கையால்‌ அமு.அவாங்‌ 
கென்ற புத்தர்‌ ஆக்ஞை பிறந்தது. (பிகர) 18 
மணிமேகலை 
நமக்கினி ஏது சோகமே 
நலிவிலாதே நாமிருப்‌ போமே 
நாட்டில்‌ பஞ்சம்‌ நாடிடா தாமே 
நமக்காகவே கலமாயிப்‌ பூமேல்‌ 
தண்ணருள்‌ ஈசன்‌ தந்ததுமாமே 
கண்ணிமைபோல்‌ காத்திடுவோமே 
கணமேனும்‌ பதமே மறவோம்‌ (கம) 
நிதம்‌ ஹிதம்‌ தரும்‌ நிறை குணங்கள்‌ 
நோய்‌ மாறாதே நாமெது வரை 
தாமிருப்போமோ பாருமுதனம்‌ 
அதுவரை தானே ஈதாகும்‌ 
ஆய்ந்தறி வீரே அறிவோமே 
ஆய்தறிவீரே அறிவோரே (கம) 14 


18 


மாதவி 
புனிதபாக்ய மென்பாச்யெமே ஹா பாக்கியமே (புனித) 
புண்ய மூர்த்தி புத்தபிரான்‌ WR 
அன்பினிலே பொங்யெகே (புனித) 
இன்பமே நெஞ்சில்‌ ஈல்‌டெச்‌ செய்தாள்‌ 
இளமை தனிலே அறவு கொண்டாள்‌ 


உதயகுமாரன்‌ 
இராகம்‌--மியாக்‌] [தாளம்‌--ஏகம்‌ 
வருவது வரட்டும்‌ மனமோஹினி யென்‌ 
வச மாகாவிடில்‌ உயிர்‌ வாழேன்‌ (வரு) 


தரைமேல்‌ சலியா மின்னலோ அன்னமோ 
தீளர்மென்‌ நடையாள்‌ என்‌ உள்ளமே புகுந்தாள்‌ (வரு 


மணிமேகலை 
இராகம்‌-—தோடி] [தாளம்‌-- ஆதி 
சிறைச்சாலை இதென்ன செய்யும்‌ 
சரிராபிமானம்‌ இலா ஞான இரை (சிறை) 


பொறை சாந்தமுடன்‌ மனக்கண்‌ எதிரே 

இறைவன்‌ விளையாடல்‌ கண்டக மகிழ்வோரை (சிறை) 
பூசமைந்துடன்‌ எழுதா அல்க ளெனுஞ்‌ சுவர்‌ 

பொருந்திய உடலொரு சிறையென்‌ முணர்ந்தால்‌ (சிறை)17 


மணிமேகலை 

விருத்தம்‌--ராகமாலிகை 
கருணை நிறையும்‌ நின்பொறைக்‌ இத்தா தேவியும்‌ 
வெட்குவள்‌ கெஞ்சடங்கா தெழும்‌ வெஞ்சினம்‌ சூழ--வண்‌ 
கெஞ்ச மாபாசுகன்‌ வஞ்சி ஆள்‌ ஆலவாய்‌ 
மாநகர்‌ கால ரதன்‌ தழற்‌ கண்ணீகர்‌ 
கற்பினால்‌ சட்டெரித்தாய்‌ மஹாருந்ததி. 
தேவி சாவித்ரியும்‌ நின்றன்‌ ஒப்பாவரோ 
கற்பலங்காரி- எங்கள்‌ குலத்தாவியே 


| | 
121314 15 16817 12 


த்த 


ரி 


14 


கண்ணத்‌ தேவியே பத்தினிப்‌ பெண்களுக்குச்‌ 
இறப்பைத்‌ தரும்‌ உத்தம தெய்வமாய்‌ 


வந்துதித்தாய்‌--எனக்குற்ற தாயே---எமைகச்‌ 


காத்தருள்‌ தேவி நீ_வாழி நீ-- வாழியே. 18 


அரவண அடிகள்‌ 


இராகம்‌-—அமீர்கல்யானி] [தாளம்‌--ஆதி 
புகழோங்குக புவனமெங்கும்‌ 
புத்த தர்மம்‌ தத்‌ துவமாய்‌ (புக) 
பகவான்‌ அரும்‌ பகையறுத்தவன்‌ 
ஜக மாயை யற அவதரித்தவன்‌ (புக) 


எறும்பும்‌ இறைவன்‌ ஆலயம்‌ 
ஹிம்ஸை நினைவும்‌ கொடிய பாவம்‌ 
அறமல்ல பலி கொலை 
மறை பொருளல்ல வென்றாலும்‌ புத்த 
பிரானின்‌ (புக) 19 
மணிமேகலை 


பாடிப்‌ புகழ்வோம்‌— பரமன்‌ பதமே 


பாக்கிய மீதே பாரீர்‌ (பாடி) 
வருவீர்‌ அய்யன்‌ புகழே 
புசிவோம்‌—அதிப்போ ம்‌ நிதமே (பாடி) 


ஞான ஒளியதே வீசவே ௮க்ஞானம்‌ 

ஊனமடைந்ததாலே 

கதிரும்‌ வந்தது சாணாதிருள்‌ போல்‌ 

கவலையாவும்‌ இராதே-—இராதே-— இராதே (பாடி) 20 
மணிமேகலை 


இராகம்‌— ஸ்ரீராகம்‌] [காளம்‌-—ஆதி 


புத்தர்‌ பிரானே நின்‌ ஸத்வகுண 
போதம்‌ உலகெலாம்‌ பரவுதல்‌ வேண்டும்‌ (புத்‌) 
இத்தமல மகலவேண்டும்‌-—௪கல 


ஜீவ ஹிம்ஸை ரினைவும்‌ ஒழிய வேண்டும்‌ பூத்‌) 


} 
| 


கை 


ல்ல ஆம்‌ 
ட்‌ வத்‌ 


4 


15 
4 
புவியில்‌ பிறந்து அலுத்தேன்‌--ஒரு 
புண்ய மின்றிக்‌ காலம்‌ கழித்தேன்‌--என்ன 
தவமோ நின்‌ திருவடி யடுத்தேன்‌--இனியொரு 
தாய்‌ வயிற்றில்‌ பிறவாப்‌ பேரின்பம்‌ படைத்தேன்‌ (புத்‌ 


வாழி வாழி நின்‌ மசமைகொள்‌ சங்கம்‌ 
மருவு மெய்யன்பர்க்‌ குண்டோ களங்கம்‌ 
வாழி நின்‌ பாவன நரமங்க ளெங்கும்‌ 
மங்கள மோங்குக என்‌ நெஞ்சில்‌ விளங்கும்‌ (புதி) 21 
காமிக்‌ பாட்டுகள்‌ 


மாணிக்கம்‌--மாச்சோட்டான்‌ 


போனது பொழுது வா நீ எழுந்து போவோம்‌ பட்டணமே 
ஆனைமாதரி பெருத்ததினாலே 
அவஸ்தை படுகுருயே நட...௩ட... (போ) 


இனி என்னாலே நடக்க காலே எடுக்க முடியாதே 
தனியா என்னை கூட்டி வந்து தவிக்கவிக்காதே 


வந்தது எதுக்கு இந்திரன்‌ திருநாள்‌ முந்திதான்‌ போகுமடா 
எழுந்திரு மக்தியே வேகமட....ஈட...௩ட (இ) 


கடையும்‌ கடைக்கெருவும்‌ சீனா கண்ணாடி பெட்டிகளும்‌ 
கடையும்‌ உடைகுலுக்கு சின்ன நைஸான குட்டிகளும்‌ 
வடையுடன்‌ தோசை அதிரஸம்‌ போளி வாங்கி 

i தருநேன்டா 
தொந்தி வயிர்‌ வீங்க புடிக்கலாண்டா.. ௩ட..ட (போ)22 


செட்டியார்‌--குஞ்சலம்‌ 


பத்தினிபோல்‌ பசப்புறாய்‌ க்கல்‌ ல்‌ வீணாய்‌ 
எத்தனை தரம்தான்‌ விலக்கி வைத்தாலும்‌ 
பித்தளை பொன்னாமா..சும்மா...ஃ (ப) 


அடை, 


டக i 


1 மத்தத றத்‌, i 
இத்தனை கோபம்‌ எனுமக்கே என்னை படைத்தான்‌ if 
தன்‌ விதிக்கே இந்த விண்‌ பழிக்கே 
பத்தினிபோல்‌ பசப்புறாய்‌ வியை சாவடி திரியும்‌ தேவடியாள்‌ 
நீ சம்ஸாரி ஆவாயா...௪... 
அன்ன காவடி எடுக்க பார்க்கிறாய்‌ குறும்பை சாட்டினால்‌ 
தெருவில்‌ ஓட்டுவேன்‌ சும்மா... (பி 


தேவடியாளை கேவலமாய்‌ இட்டுதல்‌ பாவம்‌ சேருமென்னாலே 
தெரிவீர்‌ இனிமேலே இதை... . 1 (00,285 


மாணிக்க 5—மாச்சோட்டான்‌ 


பொம்பளயாலே........ “பயித்தியமே 
% புடிச்சதாலே 


வம்பு நீதான்‌ செய்திட வேண்டாம்‌ 


த்‌ வாதனையானேன்‌ ஆசை என்னை 


வாட்டுவதாலே.... (பொ), 


த 


தண்ணி கொண்டு போனதை கண்டு 
எண்ணி எண்ணி யேங்குறாய்‌ மண்டு ] 
புண்ணியம்‌-நீ செய்தாலுண்டு புலம்பிட கண்டு | 


டது 


எனக்கு மனம்‌ புகுவாய்‌ தொண்டு (பொ) 
ஆசை வெட்கம்‌ அறியுமோ அனுபவக்தானே 

தாசி நேசம்‌ மோசமுமாமே 
காசு நம்ம கெவறவம்‌ போமே த்‌ 


மீசை யில்லா பேடியைபோல விசன படாதே 


உடம்பை இன்னும்‌ மெலிய விடாதே ஜ்‌ (பொ) 84 


ALL RIGHTS RESERVED 


| | 
9 40 11 12 1314.15 161712 0 


